திருவாவடுதுறையாதீன வெளியீடு--69. 


௨ i 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌, 


செம்பியன்‌ மாதேவியார்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்து 
இருபத்தொன்றாவது குருமஹாசந்நிதானம்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகசுவாமிகள்‌ 
கட்டளையிட்டருளியபடி 2 


அவ்வாதீன வித்துவான்‌ 
த. ௪. மீறுட்சிசுந்தரம்பிள்‌ளையால்‌ 
பரிசோதித்துப்‌ பதிப்பிக்கப்பெற்றது. 


1953 


உ 
சிவமயம்‌, 
திருச்சிற்றம்பலம்‌. 
கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான போதநெறி 
காட்டும்‌ வெண்ணை 
பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோர்‌ மெய்ஞ்‌ 
பாநு வாகிக்‌ [ஞான 


குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாம்‌ குருதம௫சி 
வாய தேவன்‌ 


சயிலாதி மரபுடையோன்‌ திருமரபு EBL 
தழைக மாதோ. 


ஸ்ரீ மாதவச்‌சிவஞானயோகிகள்‌. 


SP nna ககக தகதக உ தகதக உலகத்‌ உத்தத ச சகச ச சதிக்கு உல்ககக் க எல்க க க்கை 


பாரதி அச்சகம்‌, குடர்கை. 


உ 


திருச்சிற்றம்பலம்‌, 


முன்னுரை 


““மானைப்புரையுமடமென்னோக்கமெொ மலையா ளோடும்‌ 
ஆனஞ்சாடுஞ்‌ சென்னி மேலோரரம்புலிசூடுமரன்‌ 
தேனைப்பாலைக்‌ இல்லைமல்குசெம்பொனினம்பலத்துக்‌ 

Gao னைஞானக்கொழுகந்துதன்னைக்கூடுவதென்‌ கொலோ." 


[கண்டராதித்த தேவர்‌] 


சைவப்‌ பயிர்‌ வளர்தற்குச்‌ காரணமாய்‌ வாழ்க்த பெருர்தகைப்‌ 
பெண்தொண்டர்கள்‌ நால்வர்‌ வரலாறுகள்‌ திருத்தொண்டர்‌ புராணத்‌ 
திடையே காணப்பெறுகன்றோம்‌. அவராவரர்‌ மங்கையர்க்கரசியார்‌, 
காரைக்கால்‌ அம்மையார்‌, திலகவதியார்‌, இசைஞானியார்‌ என்போர்‌. 
அவர்களைப்போலவே பிற்காலக்‌ தச்‌ சோழமன்னர்கள்‌ கல்வெட்டுக்‌ 
களில்‌, சைவம்‌ வளர்த்த காய்மரர்களான ஒலோகச மாதேவியார்‌ 
செம்பியன்‌ மாதேவியார்‌, முதலாம்‌ குந்தவையரர்‌ என்னும்‌ மூவர்‌ 
களின்‌ வரலாற்றுச்‌ குறிப்புக்கள்‌ டைக்கின்‌ னை... இவர்களுள்‌ 
ஒலோக மாதேவியாரைப்‌ பற்றித்‌ திருலையாறு ஒலோக 
மாவீச்சரக்‌ கல்வெட்டுக்கள்‌ care செரிவிப்பனவாம்‌. 


செம்பியன்‌ மாதேவியாரைப்பற்றி எழுதவேண்டுமென்னும்‌ 
பெருவிருப்பச் துடன்‌ பெரும்பாலும்‌ அவர்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ள 
திருக்கோயில்களுக்குச்‌ சென்று அவ்வம்மையாரைப்பற்றிய கல்‌ 
வெட்டுச்களை எழுதிவர்தேன்‌. இங்கனம்‌ சேகரித்த கல்‌ வெட்டுக்‌ 
களையும்‌, கல்வெட்டுத்‌ துறையாளர்‌ வெளியிட்ட அதிக்கைகளையும்‌ 
அணையாகக்‌ கெரண்டு பின்பு இவ்வம்மையாரின்‌ வரலாற்றை 
ஒருவாறு எழுதி முடிச்சேன்‌. 


தாய்மார்கள்‌ இவநெறிப்பற்று உடையவராய்‌ இருப்பின்‌ அவர்‌ 
தம்‌ குழர்சைகளையும்‌ அர்நெறியில்‌ வளர்ப்பார்கள்‌. அத்தாய்மார்கள்‌ 
சவெரெறிப்பற்று அடைவசீற்கு இச்செம்பியன்‌ மாசேவியாரின்‌ 
வாழ்க்கை வரலாறு அவர்கட்குப்‌ பெருக்கம்‌ அளிக்கும்‌ என்பதைத்‌ 
இருவுளங்கொண்டு பழம்பெருமைவாய்க்‌ த திருக்கயிலாய பரம்பரைத்‌ 
திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ இதுபொழுது இருபத்தொன்றாம்‌ 
பட்டத்தில்‌ விற்றிருர்‌து தமிமும்‌ சைவமும்‌ தமைத்தோங்குமாறு 
அருள்பாவிக்கும்‌ குருமகாசந்நிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணியதேசிக 
மூர்த்திகள்‌ தல்கள்‌ ஆதின வித்துவான்‌ உயர்திரு. மீடைகசெக்தரம்‌ 
பிள்ளை அவர்கள்‌ மூலமாய்‌ இதனை அச்சிட்டு அருளுகின்றார்கள்‌. 
இவர்கள்‌ அனைவர்க்கும்‌ அடியேன்‌ பெரிதும்‌ நன்றி செலுத்தும்‌ 
கடப்பாடு உடையேன்‌. இம்முயற்சியில்‌ என்னைப்‌ புகுத்திய 
ஸ்ரீ மீனுட்சிசுந்தரேசரைப்‌ பன்முறையும்‌ வணங்குகின்றேன்‌. 


இங்கனம்‌, 
வித்துவான்‌, வை. சுந்தரேச வாண்டையார்‌, 
கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்‌, 
திருவையாறு. 


உ 


. இவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 
செம்பியன்‌ மாதேவியார்‌ 
வாழ்க்கை வரலாறு. 


செம்பியன்‌ மாதேவியார்‌ என்னும்‌ சிவநேயச்செல்வியார்‌ 
ஒன்பதாம்‌ சைவத்‌ திருமுறையாகிய கில்‌ அசிரியர்‌ 
களில்‌ ஒருவசானகண்டராதித்த சோழகதேவரஅ வாழ்க்கைத்‌ 
அணைவியராக வாய்ந்தவர்‌, கண்டராதித்த சோழதேவர்‌ இம்‌ 
மாதேவியார்பால்‌ பேரன்பும்‌ மதிப்பும்‌ உடையவராய்‌ 


இருந்தார்‌. 


இவரது புதல்வன்‌ மதுராந்தகன்‌ உத்தம சோழன்‌ 
என்பான்‌, இவன்‌ சிறுவனாயிருக்கும்போதே கண்டராதித்தர்‌ 
கண்ணுதற்பெருமான்‌ கழலடி "சேர்ந்தார்‌. மாதேவியார்‌ 
கைம்மை கோன்பு பூண்டு கடவுள்‌ பணியில்‌ காலத்தைப்‌ 
பயன்படுத்‌ அவா ரா யினர்‌. புகுந்தகுடியின்‌ சிறப்புடன்‌ பிறந்த 
குடியானும்‌ சிறப்புடையார்‌ இம்மாதேவியார்‌. இவர்‌ மழவர்‌ 


மகளாவார்‌. 


மழவர்கள்‌ கொல்லி மலையையும்‌ அதன்‌ சூழலையும்‌ தம 
தாய்க்கொண்டு ஆண்டு வந்த ஒரு பழகத்தமிழ்க்குடியினர்‌. 
வள்ளன்மையும்‌ வீரமும்‌ மிக்கவர்‌, அகம்‌ புறமாஇய சங்கப்‌ 
பாட்டுக்கள்‌ பலவற்றில்‌ இம்‌ மழவரின்‌ சிறப்பைக்‌ காணலாம்‌, 


அருமலை விடரகத்துப்பெற்ற அமுஅவிளை நெல்லித்தீங்‌ 


2 


கனியை அ௮ரிதிற்பெற்று அருந்தமிழ்‌ மூதாட்டியாகிய. 
ஒளவைக்குச்‌ சாதல்நீங்க ஈந்து புகழ்பெற்றவனும்‌, கடை 
யெழுவளளல்களில்‌ ஒருவனுமா ய அ.தியமான்நெடுமானஞ்சி 
இம்மழவர்‌ தலைமகனே. இவ்வதியமான்‌ அஞ்சிஎன்றும்‌ வழங்‌ 
கப்படுவான்‌. திருஞானசம்பந்தப்‌ பெருமானருளால்‌ தன்‌ 
மகளது முயலகநோயை நீக்கிக்கொண்ட கொல்லி மழவனும்‌ 
இம்‌ மழவரைச்‌ சேர்ந்தவனே, எனவே, சங்ககாலம்‌ முதல்‌ 
செம்பியன்மாதேவியார்‌ காலமாகிய பெடி. பத்தாம்‌ நூற்‌ 
ரெண்டு வரையிலும்‌ இம்‌ மழவா தம்பெருமை குன்றாத 
வாழ்ந்திருந்தனர்‌. 


இம்‌ மாதேவியார்‌ கட்டியவையும்‌ செப்பனிட்டனையும்‌ 
௪ . . . . ர்‌ . 
சட்டுவிக்கவையுமான வென்‌ கோயில்கள்‌ பல, இவரால்‌ 


நிபந்தம்‌ அளிக்கப்பெற்ற கோயில்களும்‌ பல, 


கட்டிய கோயில்கள்‌: 

தஞ்சாவூர்ச்சில்லா மாயூரர்‌ சாலூகாவிலுள்ள 
கோனேரிசாசபுரம்‌ என்னும்‌ திருகல்லத்தில்‌ உளள இரு 
நல்லத்‌ து மகாதேவர்‌ கோயில்‌ இவர்‌ கட்டிய + முதற்‌ 


கோயிலாகும்‌. முன்பு செங்கல்லால்‌ கட்டப்பட்டி hh FO Fi 


* ஸ்வஸ்தி ஸ்ரீ கண்டராதித்ததேவர்‌ தேவியரர்‌ மாதேவடிகளா 
ரான ஸ்ரீ செம்பியன்மாதேவியார்‌ தம்முடைய திருமகனார்‌ உத்தம 
சோழர்‌ இரு ச்ரஜ்யஞ்‌ செய்தருளாநிற்கத்‌ தம்‌ உடையார்‌ 
ஸ்ரீ கண்டராதித்ததேவர்‌ இருசாமத்தால்‌ இரு ஈல்லமுடை 
யார்க்குத்‌ இருக்கற்றளி எழுச்தருளுவித்து இத்திறக்கற்றளீமிலேய்‌ 
திருகல்லமுடையாரைச்‌ திருவடி தொழுகின்றாராக எழுர்தருளுவித்த 
ஸ்ரீ சண்டராஇத்ததேவர்‌ இவர்‌, 


3 


இவர்‌ தம்‌ புதல்வர்‌ உத்தமசோழதேவரின்‌ ஏழாம்‌ BG 
யாண்டில்‌ (B. பி. 976) ஸ்ரீ கண்டராதித்தன்‌ என்னும்‌ திரு 
நாமத்தால்கற்றளியாக்கினார்‌ .இத்தளியில்‌இவர்‌ தம்‌ கணவனது 
பிரதிமம்‌ திரு௩ல்லத்து உடையாரைத்‌ திருவடிதொழுகன்‌ 
ருராக எழுந்தருளுவிக்கப்பெற்றுள்ளது. இதன்பின்னர்‌ 
கும்பகோணம்‌ காலூகாவில்‌ * தென்குரங்காடுதுறைக்‌ 
கோயிலும்‌, மாயூரர்தாலூகா ஆனாங்கூர்‌ ( ஆராங்கூர்‌ ) 1 
அகத்திச்சரமும்‌, பே தாலூகா குத்தாலம்‌ என்று வழங்கப்‌ 


* ஆடுதுறைச்‌ சிவன்கோயில்‌ கருப்பஇல்லின்‌ தென்புறச்சுவர்‌ :- 
ஸ்ரீ மதுரார்தகதேவரான ஸ்ரீஉத்தமசோழதேவரை திருவயிறுவாய்த்த 
உடைய நஈம்பிராட்டியார்‌ மாதேலடிகளாரான ஸ்ரீசெம்பியன்‌ மாதேவி 
யார்‌ திரைமூர்ஈாட்டுச்‌ திருக்குரங்காடு தறை ஆம்வார்க்கு எடுப்பித்தரு 
ளின இத்திருக்கற்றளியிலேய்‌ முன்பு இத்தேவற்கு சர்திராதித்தவல்‌ 
செய்தன லக்கூணபம கண்டு, இவிலகணங்கள்‌ மூச்துபேபேரக 
ஸ்ரீ உத்தம சோழதேவரான கோபமகேஸரிபன்மற்கு 16 ஆவது 
கல்மேல்வெட்டின. (5, 1, I, Vol. 111 Past III) 


குறிப்பு:- லக்ஷணபடி அ கல்‌எழுதீத க்கள்படி, மூத்தபோக — 
நீண்டகாலம்‌ ஆடுப்போக, 


4 ஆலுங்கூர்‌ கருப்பஇல்லின்‌ மேல்புறச்சுவர்‌ :- 
உ உச்சமசோழதேவரைச்‌ திருவயிறுவாய்த்த செம்பியன்‌ மாதேவிப்‌ 
பிராட்டியார்‌ இத்தேவர்க்குத்‌ இருக்கற்தளி செய்து தேவதானமாக 
இட்ட இன்னாட்டுப்‌ பனங்குடிரிலம்‌ மூன்றரையே மூன்றுமா 
முக்காணி. (இக்கல்வெட்டு இதுகாறும்‌ வெளிவர்தில,த) 


4 


பெறும்‌ “திருத்துருத்தி சொன்னவாறு அறிவார்‌ கோயிலும்‌, 
திருமணஞ்சேரி திருக்கற்றளி மகாதேவர்கோயிலும்‌, 
கும்பகோணம்தாலூகா திருநழறையூரில்‌ சித்தீஸ்வசமுடையார்‌ 
கோயிலும்‌, நாகப்பட்டினம்‌ தாலூகாவில்‌ திருவாரூர, தரு 
அரரெறிக்கோயிலும்‌, தென்னார்க்காடு ஜில்லாவில்‌ திருமுது 
குன்றம்‌(விருத்தா சலம்‌) அம்மன்கோயில்‌ சோபானமண் டபம்‌ 
கோபுரம்‌, | பரிவார தேவர்கள்‌ கோயில்‌ ஆயெவைகளும்‌ 
இம்‌ மாதேவியாரால்‌ கட்டப்பெற்றனவர்கும்‌, 

திருவக்கரை சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயில்‌ இவரால்‌ 
இஅதியில்‌ கட்டப்பெற்றதாகும்‌, 
எடுப்பிக்கப்பட்டவை. 

முதலாம்‌ இராசராசசோழன்‌ தஞ்சை இராசராசேச்‌ 
சரத்தை எடுத்ததும்‌ இவருடைய உதவியாலும்‌ தூண்டுகலை 
௮மே. இவ்வம்மையார்கட்டியகோயில்களே கங்கைகொண்ட 
சோழன்‌ முதலியோர்‌ பிற்காலத்தே கோயில்கள்‌ கட்டுதற்கு 


ஊக்கமளித்தன. 


* கர்ப்பஇல்வின்‌ ழெக்குப்புறச்‌ சுவரில்‌ தொடக்கி, வடபுறச்‌ 
சுவரிலும்‌ தொடர்ந்‌ து செல்லும்‌ கல்வெட்டு :- 
“ இத்திருக்கற்றளி எடுப்பித்து, இத்தேவர்க்கு... ... தீத உத்தமசோழ 
தேவரை இருவயிறுவாய்த்த உடைய பிராட்டியார்‌ சம்பியன்‌ 
மாதேவியார்‌ கோராஜராஜகேஸரிவன்மந்கு யாண்டு எழாவதில்‌ 
அருளிச்செய்த ஸ்ரீ-வின,"” என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதியால்‌ அறியச்‌ 
கிடக்கின்றது (இச்சல்வெட்டு இதுகாறும்‌ தென்இட்‌தியக்கல்வெட்டுத்‌ 
தொகுதியில்‌ வெளிவர்‌ நில த) 
1 பரிவாரதேவர்கள்‌:- விஈாயகர்‌, முருகர்‌, ஈக்திதெவர்‌, சண்டேஸ்வரர்‌, 
வைரவர்‌, குரியன்‌, சந்திரன்‌, 


செப்பனிட்டது. 
இருவெண்காட்டுக்‌ கோயிலில்‌ ஒரு பகு தியைச்‌ 


செப்பனிட்டார்‌. 
திருவெண்காடு தேவர்க்கு அளித்த நிபந்தங்கள்‌ :- 


திருவெண்காடு தேவர்க்கு ஸ்ஈபகஞ்செய்ய (ஸ்காநஞ்‌ 
செய்து வைத்ததற்கு) க்‌ கொடுத்த செப்புக்கலசம்‌ 8. செப்புக்‌ 
குடம்‌ ஒன்று, செப்புக்கரகம்‌ நான்கு, வச்சுக்குழுட ச்செப்புக்‌ 
கல்‌ மூன்று இத்தனையுமரய்க்‌ கூட்டுகிறை, இக்கோயில்‌ 
வெள்ளிக்கோலால்‌ இரண்டாயிரத்து ஈாற்பத்தெண்பலம்‌, 
இவைகள்‌ எல்லாம்‌ உத்தமசோழதேவரின்‌ நான்காம்‌ ஆட்சி 


யாண்டில்‌ கொடுக்கப்பெற்றன. 


மேலும்‌, திருவெண்‌ கரடுதேவர்க்குக்‌ கொடுத்த பொன்‌ 
னின்கொள்கை ஒன்று நிறை ஆயிரத்து முர்தாற்றுக்கழஞ்சு, 
இதில்‌ கெரத்திலும்‌ சான்குமுகத்சிலும்‌ ஆக நீளமாணிக்கம்‌ 
அச்சு வைரம்‌ அறுபத்திரண்டு முத்து மூவாயிரத்து இரு 
நூற்று அறுபத்தொன்று, இவைகள்‌ உச்கமசோழதேவரின்‌ 


கான்காம்‌ ஆட்சியாண்டில்‌ கொடுக்கப்பெற்றுள்ளன. 


மேலும்‌, முதலாம்‌ இராசராசசோழனின்‌ மூன்றாம்‌ 
ஆட்சியாண்டில்‌ வெண்காடர்தம்‌ கோயில்மேல்‌ ஒரு பைப்‌ 
பொற்குடம்‌ ஒராயிரத்து ஜர்‌. நூற்றுக்‌ கழஞ்சுநிறையுள்ள தை 
வைத்துள்ளனர்‌. 

மழவர்கோன்பெற்ற அரும்‌ செம்பியன்‌ மாதேவியே 
இவ்வாண்டில்‌ ( இராசராசனின்‌ மூன்றாம்‌ ஆண்டு) வைத்த 


6 


பொன்னின்‌ அகோரத்திருமேனி ஒன்று; நிறை நாலையிரத்து 
எண்ணூற்று ஐங்கழஞ்சே முக்கால்‌. இத்தேவர்க்குச்‌ செம்‌ 
பினாற்‌ செய்த பற்மத்தின்‌ மேற்போத்சகடி இரண்டுக்கு 
மாணிக்கமாக பொன்நிறை இருபத்தெண்பதின்‌ கழஞ்சே 
முக்கால்‌. இத்தேவர்க்ளுச்‌ செய்த வெள்ளிப்பிரபை வெள்ளி 
இரு அற்றது எண்பத்து அனறுசழஞ்சேய்‌ மூன்றும்‌, இசாடி 
இதன்மேல்‌ போத்த பொன்நிறை நாற்றுலம்பக்கொன்பதின்‌ 
கழஞ்சேய்கால்‌. இத்தேவர்க்குச்‌ செய்த ஆபமணங்கள்‌ கம்பி 
இரண்டும்‌, உழுத்‌ ஐ. ஈரணையும்‌, வாளி ஒன்றுமாக பொன்‌ 
நிறை இருகழஞ்சு முத்து Mig, கோவல்லிவடம்‌ இரண்டு, 
முத்து இருபத்தெட்டு, பவழம்‌ இரண்டு, ராஜாவிதம்‌ இரண்டு 
மாணிக்கமாலை ஒன்று பொன்‌ ஒன்பதின்‌ சுழஞ்சு, இதன்‌ 
மேல்‌ ஏறின மாணிக்கம்‌ அறு. பளிங்கு தடவிக்கட்டின 
முப்பத்தாறு வயிரம்‌. இரமக்கம்‌ மூன்று, முத்‌ அஇருபத்தேழு 
மேல்‌ சுரணிச்ச பட்டிகை ஒன்னு எண்பத்தஞூன்‌ அ கழஞ்சு, 
மாணிக்கம்‌ ஒன்‌ று, பளிக்குமாணிக்கம்‌ பத்தொன்பஅ, 
பளிங்கு வைரம்‌ பத்து. பொத்தி மூன்‌ று, முத்து இருநூற்று 
ஒருபத்‌ திரண்டு. இத்தேவர்க்கூ. வாகுவல்யம்‌ இரண்டினால்‌ 
பொன்‌ நிறை கழஞ்சு. இதில்‌ மாணிக்கம்‌ இரண்டு வைரம்‌ 
ஆறு முத்து தொண்ணாற்றிரண்டு. வெண்சா மரை ஒன்று, 
இதன்கை பொன்நிறை அநூற்றிருபதின்பலம்‌ இவ்வாண்டே 
கொடுத்த பொற்பூ ஒன்றினால்‌ திறை ழூ க்சுமஞ்சடை 
இவவாண்டே., அவர்‌ எழுக்கருளுவித்த சற்திரசேகரப்பெரா 
மாளுக்கு அழுக்கு நிபந்தம்‌ ௮ளித்‌ துள்ளனர்‌. 


இச்செய்திகள்‌ எல்லாம்‌, திருவெண்காடுதேவர்கோயில்‌ 
அர்த்தமண்டபத்தின்‌ வடபால்‌ ஸ்வஸ்தி ஸ்ரீ கோராஜகேசரி 


7 


பன்மர்க்கு யாண்டு ஆறாவது திருவெண்காடதேவாக்கு 
ஸ்ரீ கண்டராதித்ததேவர்‌ தேவியான ஸ்ரீ உக்கமசோழதேவர்‌ 
தங்கள்‌ அச்சியொர்‌ பராந்தகன்‌ மாதேவியார்‌ செய்த பணிகள்‌ 
கல்லில்‌ வெட்டுவித்த பரிசாவது--என்ற தலைப்பின்கீழ்‌ கரா 
கல்லில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


ஸ்ரீ மும்முடிசோழதேவர்க்கு யாண்டு இரண்டாவ ௮, 
கண்டராதித்ததேவரின்பொருட்டு ஸ்ரீ வெண்காடுதேவர்ச்கா 
திங்கள்‌ தோறும்‌ சங்கராந்தி ஸ்கபஈம்‌ சந்திரா தித்தவல்‌ 


செய்ய கானூறுகாசைக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


தலைச்சங்காடு இறைவனுக்கு வெள்ளிப்பாத்திரம்‌ 


ஒன்றைக்‌ கொடுத்துள்ளனர்‌. 
அளிக்கப்பெற்ற நிவந்தங்கள்‌. 


கென்னார்க்காடு ஜில்லா காட்டுமன்னார்கோவில்‌ 
அகத்இச்சரமுடையார்க்கு ஒரு அந்தரவிளக்கும்‌, சஞ்சாவூர்‌ 
ஜில்லா கும்பகோணம்‌ தாலூசச திருவிசலூர்‌ மகாசேவர்க்‌ 
குத்‌ திருப்பொற்கொள்கை ஓன்றும்‌ கொடுத்‌ தள்ளனர்‌. 
திருநறையூர்‌ காட்டுப்‌ பிர்மதேயம்‌ திருகறையூ இத்தீச்சுச 
மூடையார்க்கசூத்‌ திருவமு தக்கு வேலி நிலத்தை அளித்துள்ள 
னர்‌. தஞ்சாவூர்‌ ஜில்லா திருவையாற்று மகாதேவர்க்கு 
நிசுதம்‌ உழக்கு நெய்யால்‌ ஒரு நந்தாவிளக்கு எரிப்பதற்கு 
முதலாம்‌ இராசராசசோழனின்‌ பன்னிரண்டாம்‌ ஆட்‌ 
யாண்டில்‌ தொண்ணூறு ஆடுகளை விட்டுள்ளனர்‌. மாயூரந்‌ 
தாலூகா ஆனாங்கூர்‌ அகத்தீச்சுரமுடையார்க்குத்‌ 
திருவழுங்தூ ர்காட்டுப்பனங்குடி. யில்‌ ஹூன்றரையே மூன்றுமாக்‌ 


8 


காணி நிலத்தைக்‌ கொடுத்துள்ளனர்‌. திருச்சிராப்பள்ளி 
ஜில்லாவில்‌ உய்யக்கொண்டான்‌ இருமலை என்று வழங்கப்‌ 
பெறும்‌ திருக்கற்குடி விழுமியார்க்குப்‌ பொன்னால்‌ செய்யப்‌ 
பட்டதும்‌, நிறைநாற்றுநாற்பத்து ஒன்பதின்கழஞ்சு உள்ள 
அம்‌ ஆயெ . அபிடேகஞ்செய்னெற பொன்முடி ஒன்றும்‌, 
சாமரை ஒன்றும்‌ செய்து தந்துள்ளனர்‌, தஞ்சாவூர்‌ ஜில்லா 
கும்பகோணம்‌ தாலூகாவில்‌ உளள திருப்பந்தணைகல்லூர்‌ 
பசுபதிதேவர்க்குத்‌ இரு நுந்தாவிளக்கு ஒன்றுக்குப்‌ பொன்‌ 
பன்னிரு கழஞ்சாக விளக்கு மூன்‌ அக்கு முப்பத்தாறுசுழஞ்சு 
பொன்‌ கொடுத்துள்ளனர்‌, மாயூரந்தாலூகிர திருத்தருத்திச்‌ 
சொன்னவா அ அறிவார்க்குப்‌ பயிற்றுப்போனகத்திற்கு உட்‌ 
பட திறுகாலைக்கு அரிசி குறுணியும்‌, உச்சம்போதைக்கு 
அரிசி குறுணியும்‌ அர்த்தயாமத்‌அக்கு அரிசி நானாழியும்‌, 
ஆக முக்குறுணி Brey faa கூலி உள்பட அஞ்சிரண்டு 
வண்ணம்‌ நெல்லு இருதூணி அஅறாழியும்‌, பயிற்றுப்போன 
கத்அக்குப்‌ பருப்புக்குப்பயிறு ஈானாழிக்கு நெல்லு குறுணி 
யும்‌, பயிற்றுப்பே! னக த்துக்கு சர்க்கரை இருபலதுக்கு 
செல்‌ நாழி உரியும்‌, நெய்‌௮மிர்‌ தூ சிறுகாலைக்கு உழக்கும்‌, 
உச்சியம்‌ போதைக்கும்‌, அந்திப்‌ போதைக்கும்‌, அர்த்தயாமத்‌ 
அக்கும்‌ நான்கு போதைக்கும்‌ பொறிக்கறியமு தமாக கெய்‌ 
மூவாழாக்‌.கும்‌ ஆக கெய்‌ நாழிக்கும்‌ நெல்‌ குறுணியும்‌, கறிய 
முஅ நான்கு போதைக்கும்‌, கும்மாய அழுக்கும்‌ பருப்பு 
அமுக்கும்‌, புழுக்குக்கறி ஒன்றுக்கும்‌, குதகறி ஒன்‌ அச்‌ 
கும்‌ பொறிக்கறியமுது ஒன்றுக்கும்‌ காயம்‌ உட்பட நெல்‌ 
கு௮ணி ஒருக। ழி; தசாமுது ஈானாழிக்கு நெல்‌ குறுணி 
நானாழியும்‌, அடைக்காய்‌ அமுஅக்கும்‌, வெற்றிலைப்பற்‌ 
Oma DEG ஆக மெல்லும்‌, [இவ்வளவு என்பது சிதைந்து 


9 


விட்ட] சீதாரிக்கு நெல்‌ கூனணியும்‌, மாலை சிறுகாலைப்‌ 
பதினைந்தும்‌ உச்சம்போஅ பத்தும்‌, இரா வைக்குஜம்பஅமாக 
இம்மாலை எழுபத்தைந்திற்கு எண்ணெய்‌ இரு நாழியும்‌ 
ஸ்ரீ பலிக்கு விளக்குக்கும்‌,பரிவா ரங்களுக்குச்‌ சந்திவிளக்குக்கு 
மாக. எண்ணெய்‌ நாழியுமாக எண்ணெய்‌ முன்னாழிக்கு நெல்‌ 
கலமும்‌, பரிசட்டமாரணைச்கு ஓராட்டைக்குரெல்‌ 
பதின்‌ ௮று கலமும்‌, விதானம்‌ ஒன்றிற்கு ஓராட்டைக்கு 
நெல்‌ ஐங்கலமும்‌, திருமேற்கட்டி ஒன்றுக்கு ஓராட்டைக்கு 
நெல்‌ முக்கலஞமும்‌, இன்னும்‌ சிலவநறிற்குமாக ஓராட்டைக்கு 
வேண்டும்‌ ரெல்‌ ஆயிரத்து ஒருபத்து ஐங்கலனே எழுகுஅணி 
நாழிக்கு நிலம்‌ ஆறே அண்ட a முந்திரிகை அரை 
முந்திரிகை நிலமும்‌; 


சிவபெருமானை ஆராதனைசெய்யும்‌ பிராமணன்‌ ஒரு 
வனுக்குக்‌ கப்படம்‌ (துணி) உள்பட நிசதி நெல்லுப்பதக்கு 
நானாழியாக ஐராட்டைக்கு நெல்‌ எழுபத்து ஐங்கலத்அக்கு 
நிலம்‌ ஒன்பதின்‌ மாக்காணி அரைக்காணியும்‌, திருக்கோயில்‌ 
உடையார்கள்‌ முன வேலி நிலம்‌ கொண்டு செய்துவரும்‌ 
மாணமூன்றினொடும்‌ திருவமுது கடவவும்‌ திருமஞ்சன 
நீரும்‌ தண்ணீரரமுதும்‌ சுமர்து அட்டவும்‌, திரு ஆராதனை 
செய்யும்‌ நம்பிக்குப்‌ பரிசாரகஞ்‌ செய்யவும்‌ திருமெய்பூசித்‌ 
தேய்க்கவும்‌ விதானம்‌ பிடிக்கவும்‌ உட்படவேண்டுமான 
இசண்டினுக்கு கிசதி நெல்‌ குறுணி நானாழிஆக ராட்டை 
காளைக்கு நெல்‌ காற்பத்து ஐங்கலத்திற்கு நிலம்‌ காலே 
அமைமா அரைக்காணி. தீருப்பள்ளித்தாமம்‌ பறித்துத்‌ 
தொடுப்பார்‌ மூவர்க்கு நிசதி கெல்லுக்குறுணி நானாழியாக 
இராட்டைக்கு நெல்‌ காற்பத்தைங்கலத்துக்கு நிலம்‌ காலே 

27 


10 


அரைமா அரைக்காணி; தஇிருமுற்றம்‌ திருவலடட்டுத்‌ திரு 
மெழுக்கிடுவார்‌ மூவர்க்கு நிசதி மெல்‌ குறுணி நரனாழியாக 
ஓரரட்டைக்கு நெல்லு நாற்பத்து ஐங்கலத்துக்கு Hard 
காலே அரைமா ௮ ரக்கசணி; உகச்சத்தலைப்பறை 
ஒன்றும்‌, மத்தளம்‌ மூன்றும்‌, கறடிகை ஒன்றும்‌, சங்கு 
இரண்டும்‌, காளம்‌ இரண்டும்‌, செகண்டிகை ஒன்றும்‌, தாளம்‌ 
ஓரணையும்‌ ஆக இவைகட்கு நி சதம்பெறு நெல்‌ 
இருதூணிக்‌ குஅணியிருநாழியாக ஓராட்டைக்கு நெல்‌ 
இரு.நாற்றுஎழுபத்தேழுகலனேதூணிப்பதக்கு ; நிலம்‌ ஒன்ற 
மையே நான்குமா அமைக்காணி முந்திரிகை, தஇிருமெய்‌ 
காப்பார்‌ இருவர்க்கு கப்படம்‌ உட்பட நிசதி நெல்‌ 
முக்குஅணியாக ஓராட்டைக்கு நெல்‌ தொண்ணூரற்றுக்‌ 
கலத்தக்கு நிலம்‌ ௮ரையே ஒருமாக்காணி கரணத்தான்‌ 
ஒருவனுக்கு நிசதம்‌ நெல்லுப்பதக்காக ஓராட்டைக்கு நெல்‌ 
அஅபதன்‌ கலத்துக்கு நிலம்‌ எழுமாஅரை. இராஜநியேச 
சத்து ஸ்ரீ சாரியஞ்செய்வானுக்கு கிசதம்‌ பதக்காக 
ஓராட்டைக்கு நெல்‌ அனுபதின்‌ கலத்தக்கு நிலம்‌ எழுமா 
அரை. திருப்பதியம்‌ பாடுவார்க்கு ஓராட்டைக்கு நெல்லாய்‌ 
பதின்கலத்திற்கு நிலம்‌ அரைக்கால்‌, சிவபெருமான்‌ 
தீர்த்தமாடி அருள வைகாசி விசாகத்திற்கு வேண்டும்‌ பல 
விதத்திற்கு நெல்‌ நூற்று ஐம்பதின்‌ கலத்திற்கு நிலம்‌ 
முக்காலே இரண்டுமாக்காணி, திருமெய்ப்பூச்சு நிசதி இரு 
நாழிகுமம்புக்குச்‌ சந்தனம்‌ ஐம்பலமாய்‌ ஜராட்டைக்கு 
நிறை பதினெட்டுக்குக்‌ காசுபதினெட்டுக்கும்‌; ஸ்ரீ விமான 
மும்‌ மண்டபமும்‌ உள்ளிட்டனவற்றிற்காப்‌ புஅக்குப்புறத்‌.அச்‌ 
கும்‌ மற்றதேவர்க்கு வேண்டுவனவற்றிற்கும்‌ நிலம்‌ அளித்‌ 
ள்ளனர்‌.  இந்கிலங்களையும்‌ இவர்க்குமுன்‌ அளிக்கப்‌ 


11 

பெற்றிருந்த நிலங்களையும்‌ பதினெண்சாண்‌ கோலால்‌ gent 
தீதில்‌ ஒன்றரையே இரண்டுமாக்காணி நிலங்களமிக்‌இருக்தன. 
இவைகளையும்‌, ஈந்தவனமும்‌ தெங்கஈ தோட்டமும்‌ 
இறைக்கும்‌ குடிகள்‌ மூவர்க்கு நிலம்‌ அரசையே ௮அஅமாக்‌ 
காணியும்‌, மண்‌உடையானுக்கு நிலம்‌ பற்டுமையால்‌ இட்ட 
நிலம்‌ அரைமா அரைக்காணியும்‌, பழம்படி சங்கு ஊது 
உவச்சர்கள்‌ இருவருமேபுக நிவந்தமான காளம்‌ இரண்டு, 
சங்கு இரண்டினொடு ஊதுவதாகச்‌ செய்த நிலம்‌ நான்ம 
அரை, பழம்படி திருமெழுக்கிடுவாரும்‌ திருப்பள்ளிக்‌ தாமம்‌ 
பறிப்பாருமாய்‌ அறுவரும்‌, திருப்பல்லக்கு, கைவிளக்கு 
பிடிப்பவர்களுக்கு நிலம்‌ மூன்று மாவும்‌, பல்லவகாராயண 
புரத்து இருந்ததபஹியர்‌ அஅவர்க்கு நிலம்‌ மூன்று மாவும்‌, 
திருப்பதியம பாடுவார்‌ இருவர்க்கு நிலம்‌ எழுமா அரையும்‌, 
அமரபுசங்க தேவர்க்கு திருவமுது அரிசி இருகாழிக்கு நிலம்‌ 
இரண்டுமாக்‌ காணியும்‌ ஆக நிவந்தஞ்செய்துள்ளனா. 

சீகாழி தாலூகா கீமைத்திருக்காட்டுப்‌ 
பள்ளி கோயில்களுக்கு அணிகலன்கள்‌ முதலியவைகளைக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. செங்கற்பட்டு ஜில்லா வட திருமுல்லை 
வாயில்‌ கோயிலுக்கு எண்பதன்கழஞ்சு பொன்‌ கொடுத்‌ 
அள்ளனர்‌. இங்ஙனம்‌ இவர்‌ அளித்துள்ள நிபந்தங்கள்‌ மிகப்‌ 


பலவாகும்‌, 


முதலாம்‌ இராசராச சோழனின்‌ ஆறாம்‌ ஆண்டில்‌ திருப்‌ 
புறம்பயமுடைய மகாதேவர்க்குத்‌ திருமஞ்சனநீர்‌ ஆடி 
அருளச்‌ செம்பியன்‌ மாதேவியார்‌ நூற்று நாற்பத்து 
முக்கழஞ்சே முக்காலே இரண்டு மஞ்சாடிநிறையுள்ள 
வெள்ளிக்‌ கலசம்‌ ஒன்றைக்‌ கொடுத்‌ துள்ளனர்‌. 


12 


இவர்‌ சைவம்‌ தழைத்தோங்குமாறு நீண்டகாலம்‌ உயிர்‌ 
வாழ்ந்தார்‌, கண்டராதித்தர்‌, உத்தமசோழர்‌, முதலாம்‌ 
இசாசராசசோழர்‌ என்ற மூனு மன்னர்சள்‌ காலத்தில்‌ 
இவர்‌ வாழ்ந்திருக்கனர்‌. முதலாம்‌ இராசராசசோழரின்‌ 
பதினாறாம்‌ ஆட்சியாண்டில்‌ அதாவது (985416) 8. பி. 
1001-ல்‌ இறைவன்‌ தீருவடி நீழலடைந்தார்‌. 


இவ்வம்மையார அ வாழ்க்கை முறை செல்வசாய்‌ வாழும்‌ 


மகளிர்‌ பலரும்‌ பின்பற்றத்‌ தக்கதாகும்‌, 
இவ்வம்மையாரது குலம்‌. 


செங்கற்பட்டு ஜில்லா திருமுல்லைவாயில்‌ திருக்கோயி 
லில்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ ஸ்ரீ கோப்பரகேசரிபன்மரான 
உத்தமசோழதேவர்க்கு யாண்டு 0௪-வது மழவரையர்‌ 
மகளார்‌ ஸ்ரீ சண்டராதித்தபெருமாள்‌ தேவியார்‌ செம்பியன்‌ 
மாதேவியார்‌ பக்கல்‌ புழற்கோட்டத்து அம்பத்தூர்காட்டு 
அம்பத்தூர்‌ ஸபையோம்‌ பொன்‌ எண்ப தின்கழஞ்சுகொண்டு 
(S.I I. Vol. II], Part Ill Page 287 ) என்னும்‌ கல்‌ 
வெட்டுப்பகுதியால்‌ அம்மையார்‌ மழவரையர்‌ மகளார்‌ 
என்று பெறப்படுறெது. பத்தப்பாட்டில்‌ ஒன்றாயெ மதுரைக்‌ 
காஞ்சியில்‌ மழவர்‌ என்ற சொல்லுக்கு, சிலவீரர்‌ என்று 
பொருள்‌ கூறியுள்ளனர்‌ உச்சிமேல்‌ புலவர்கொள்‌ நச்சினார்க்‌ 
இனியர்‌,  ஒண்சிலை மழவர்‌ ',  உருவக்குதிசை மழவ 
ரோட்டிய '. என்னும்‌ அகரானூற்றது அடிகளால்‌ மழவர்‌ 
Anis வில்லாளிகளாகவும்‌, குதிரைவீரர்களாகவும்‌ விளங்‌ 
யிருந்த செய்திகள்‌ புலப்படுகன்‌ றன. 


13 


அதிகமான்‌ நெடுமானஞ்சியை ஒளவையார்‌ புற 
நானூற்றில்‌ (90-ஆம்‌ பாடல்‌)  வழுவில்வண்கை மழவர்‌ 
பெரும ' என்று விளிப்பதாலும்‌, “ இரும்பனம்‌ புடையல்‌ ' 
(புறம்‌ 99) அதாவது பெரிய பனந்தோடாகய தாரினை 
உடையவன்‌ என்பதாலும்‌, அதற்கு உரையர சிரியர்‌, 
'இவனுக்குப்பனந்தார்‌ கூறியது சேரமாற்கு உறவாதலின்‌ 
என்று குறிப்புரை எழுதியதாலும்‌, மழவர்‌ தலைமகனாயெ 
கெடுமானஞ்சி சேரமன்னரின்‌ ஒரு களையினன்‌ என்று பெறப்‌ 
படுனைற அ. 


வடார்க்காடு ஜில்லா பேரூர்‌ திருமலைக்கல்வெட்டில்‌ 


காணப்பெறும்‌ 


“ வஞ்சியர்குலபதி யெழுனிவகுத்த வியக்கரியக்கய”ொ 
டெஞ்சிய வழிவுதிருத்தி வெண்குணவிறை திருமலை வைத்தா 
அஞ்சிதன்‌ வழிவருமவன்‌ வழிமுதலிகலி அ திகனவன நூல்‌[ன 
விஞ்சையர்‌ புனை த கமையர்‌ காவலன்‌ விடுகாதழயெ பெருமா 
[ளே ”” 
என்னும்‌ கல்வெட்டு, அஞ்சியின்‌ மகன்‌ எழுனி வஞ்சியர்‌ 
குலபதி என்பதைச்‌ காட்டுகின்றது, வஞ்சியர்‌ குலபதி 
என்பது சேரர்குலக்‌ தலைவன்‌ என்று பொருள்படும்‌. 
இதுகாறும்‌ இலக்கியம்‌, கல்வெட்டு இவைகளைக்‌ கொண்டு 
ஆய்ந்தவரையில்‌ மழவர்‌ தலைமகனாகிய அதியமான்‌ சேரரின்‌ 
களையினன்‌ என்பது தெற்றென விளங்குகின்றது. 
செங்கற்பட்டு ஜில்லா திருமுல்லைவாயில்‌, (வட திருமுல்லை 
வாயில்‌) தஞ்சாவூர்‌ ஜில்லா திருவெண்காடு கோயில்களில்‌ 


14 


செதுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுக்களில்‌, சம்பியன்‌ 
மாதேவியார்‌ மழவசையர்‌ மகளார்‌ என்று குறிக்கப்பட்டிருப்‌ 


பதால்‌ gar சேரர்‌ குலத்தினர்‌ ஆவர்‌. 
இவரது திருநட்சத்திரம்‌ :- 


இவர்‌ பிறந்தது திருக்கேட்டை காளாகும்‌. இச்செய்தி 
ஸ்ரீ மதுராந்த தேவரான உத்தமசோழரைத்‌ இருவயிறு 
வாய்த்த பிராட்டியார்‌ செம்பியன்மாதேவியார்‌ திருகக்ஷத்திர 
மான திருக்கேட்டைதோறும்‌ பெரும்பலி எழுந்தருள 
ஓராட்டைக்கு வேண்டும்‌ நெல்லு எழுபதின்கலத்அக்குத்‌ 
இருத்‌ துருத்தி திருல்லத்தில்‌ ஒன்பதின்மா முந்‌ தரிகைக்கழ்‌ 
காலேய்‌ முர்திரிகை ” (5, 1. 1. Vol Ill Part 11] Page 314 
Line 28) என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகு தியால்‌ அறியக்‌ 
கிடக்கின்ற த. 


பண்டுளோர்‌ இவரைப்‌ பாராட்டியவிதம்‌:- 


முதலாம்‌ இராசராசசோழன்‌, குலமாணிக்கமாகிய 
நம்‌ பிராட்டியார்‌ செம்பியன்‌ மாதேவியார்‌ என்று இவரைப்‌ 
பாராட்டியுள்ளான்‌. தன்குலத்அக்கு மாணிக்கம்‌ போன்றவர்‌ 
என்பது ௮த்தொடரின்‌ பொருளாகும்‌. [ஈம்பிராட்டியார்‌ 
என்பது நமக்குப்பெருமையுள்ளவர்‌ என்றபொருளில்‌ இங்கே 
அமைத்துள்ள, ] திருமழபாடிக்கு அருகில்‌ குலமாணிக்கம்‌, 
செம்பியன்‌ மாதேவி என்னும்‌ இரு ஊர்கள்‌ இருக்னெறன, 
அவை இவ்வம்மையாரின்‌ திருப்பெயரால்‌ எடுப்பிக்கப்பெற்ற 
னவாகும்‌, இவற்றுள்‌ செம்பியன்மாதேவி என்பது இக்காலம்‌ 
செம்பியக்குடி என்‌ அ வழங்கப்பெறுகன்றது. இழக்கு 


15 
மேற்கில்‌ உள்ள ஒரு நீண்ட தெருவின்‌ ஒரு பகுதிக்குக்‌ 
குலமாணிக்கம்‌ என்றும்‌ மற்றொரு பகுதிக்குச்‌ செம்பியக்குடி 
என்னும்‌ பெயர்கள்‌ இருப்பதால்‌ இக்காலம்‌ இரண்டு ஊர்‌ 
களாய்ப்‌ பிரிந்திருக்கும்‌ இவ்வூர்‌, முற்காலத்தில்‌ 
குலமாணிக்கம்‌ செம்பியன்மாதேவி என்னும்‌ ஒசேபெயருடன்‌ 
திகழ்ச்திருத்தல்‌ வேண்டும்‌. து 


திருமழபாடிச்‌ சிவன்‌ கோயிலில்‌ இருந்த ஒரு அளவு 
கருவிக்குஇவ்வம்மையாரின்‌ திருப்பெயாஇடப்பெற்றிருந்த அ. 
நாகப்பட்டினம்‌ தா ஓூகாவிலுள்ள செம்பியன்மாதேவி 
சதுர்ப்பேதி மங்கலம்‌ இவர்பெயரால்‌ அமைந்ததாகும்‌. அது 
அஷச்திரிய சிகாமணி வளநாட்டு அளநாட்டுப்‌ பிர்மதேயமாயெ 
செம்பியன்‌ மாதேவி ௪ துர்ப்பேபேதிமங்கலம்‌ என்று 
கல்வெட்டில்‌ கூறிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சைலாச 
முடையார்‌ கோவிலில்‌, முதல்‌ இராசராச சோழனது 
மகனா கங்கைகொண்ட சோழன்‌  இவ்வம்மையார து 
பிரதிமத்தை எழுந்தருளுவித்திருக்கான்‌.. ௮௮ இப்பொழுது 
அம்கு இல்ல்‌, இன்னணம்‌ பண்டையோர்‌ இவரைப்‌ 
பாராட்டினர்‌. 


இன்றுளோர்‌ செய்யவேண்டுவன :- 


இவரால்‌ கட்டப்பெற்று இவரது புகழுக்கு கிலைக்கள 
மாய்‌ விளங்கும்‌ திருக்கோயில்களில்‌ சடி கொடிகள்‌ 
முளையாவண்ணம்‌ புரந்து வருவது இன்றுள்ள தமிழ்ச்‌ சைவ 


நன்மக்கள்‌ ஒவ்வொருவரின்‌ தனிப்பெருங்கடமையாகும்‌, 


16 
இவரால்‌ சட்டப்பெற்ற திருநல்லம்‌ கோயில்‌ தென்புறச்‌ 
சுவரிலும்‌, ஆனாங்கூர்‌ அகத்தீச்சரத் தா அர்த்கசமண்டபத்துத்‌ 
தென்புறச்‌ சுவரிலும்‌, திருத்தருக்திச்‌ த சொன்னவ ரறு 
அறிவார்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ தென்புதச்‌ 
சுவரிலும்‌, இவரது திரு மேனி செதுக்கப்பட்டுள்ளஅ. 
அதற்கு ண்‌ தீட்டிப்பாஅகாப்பத மேற்சொல்லப்‌ 

பட்டோரின்‌ கடமையாகும்‌. 


செம்பியன்‌ மாதேவியாரின்‌ 
சீர்த்தி ஓங்குக. 


தருச்சிற்றம்பலம்‌, 


இதச்‌ 


¥ 


